நாத ஜோதி 
முத்துசாமி தீட்சிதர்‌ 


யோக ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


| 


ie விலை: அணா ஏழு 


நாத ஜோதி 
மூத்துசாமி தீட்சிதர்‌ 


ச பதிப்புரிமை 
முதற்‌ பதிப்பு: ஈவம்பர்‌, 1945 


நாத ஜோதி 
முத்துசாமி தீட்சிதர்‌ 


யோகி ஸ்ரீ சத்தான; ந்த பாரதியார்‌ 


A அன்பு நிலயம்‌ 
னு ்‌.. இசாமச்சத்திரபுரம்‌ : இருச்ச ஜில்லா 


ர 


பதிப்புரை 


முத்துசாமி தீட்சிதர்‌, முருகன்‌ திருவருளைப்‌ பெற்ற 

அரிய சங்தே சாகரர்‌; சக்தியின்‌ வரம்பெற்று 
மூத்து முத்தாகப்‌ பக்திப்‌ பாடல்களை அருளிய நாத 
ஜோதி. 


தீட்சிதர்‌ காலஞ்சென்று, இன்றைக்கு 110 ஆண்டு 
களாயின. தீபாவளி தினத்தன்று அவர்‌ நாத 
ஜோதியிற்‌ கலந்து மறைந்தார்‌. ஆதலால்‌ தமிழர்‌ 
அனைவரும்‌, சிறப்பாக ஸங்கீத வித்துவான்கள்‌ எல்லா 
ரும்‌, தீபாவளிப்‌ பண்டிகையைத்‌ இட்டுதர்‌ திருநாளா 
கச்‌ சிறப்புறக்‌ கொண்டாடவேண்டும்‌; வீடுகள்‌ 
தோறும்‌ அவரது €ர்த்தனங்கள்‌ இன்னிசையுடன்‌ 
முழங்கவேண்டும்‌. தீட்சிதர்‌ வரலாற்றை இக்‌ குறுஞ்‌. 
சுவடியாக எழுதி உதவிய யோகி ஸ்ரீ சுத்தானந்த 
பாரதியார்‌ அவர்கட்கு, எமது நன்றி உரியதாகுக. 


இராமச்சந்திரபுரம்‌ 
8—11—1945 


௯௫௧-௧ 


அன்பு நியைத்தார்‌. 


பொருளடக்கம்‌ 


பதிப்புரை 

கோவிந்த திட்சிதர்‌ 
வேங்கடமக 
இராமசாமி தீட்சிதர்‌ 
ஸ்ரீ முத்துசாமி தீட்ிதர்‌ 
கல்விப்‌ பயிற்ச 
சிதம்பரநாத யோகி 
தந்தை மகழ்ந்தார்‌! 
முருகன்‌ திருவருள்‌ 
பக்தியே ஜீவனம்‌ 
அக்ஷயலிங்க விபோ 
சிஷ்யர்கள்‌ 

மதுரை யாத்திரை 
எட்டையபுரம்‌ 
இறுதி நாள்‌ 


உபதேச சாரம்‌ 


நாத ஜோதி 


முத்துசாமி தட்சிதுர்‌ 


சங்தே சாகரர்‌ 


இராகம்‌: பைரவி] [ஆதி தாளம்‌ 


பல்லவி 


££ முத்துமுத்‌ தாகவே 
முருகன்‌ குஹன்‌ அருளால்‌ 
பத்தியிசை பொழிந்தார்‌ 
முத்துசாமி தீட்சிதர்‌! (முத்து) 


அநுபல்லவி 


சித்த புருஷரான 

சிதம்பர யோகியால்‌ 

சக்‌ தியின்‌ வரம்பெற்ற 

சங்கே சாகரர்‌! (முத்து) 


சரணம்‌ 


சுத்த கீர்‌ வாணமும்‌ 

ச்ருதி லய கமகமும்‌ 

சொகுசாக மேவிய 

சுககன வாக்கேயர்‌; 

சத்திய கானத்தால்‌ 

சகுணபூஜை செய்தே 

சாகஷாத்கார மடைந்த 

தீக்ஷா குரு வாழ்கவே/ (முத்து) 


_ சத்தானர்தம்‌, 


8 முத்துசாமி தீட்சிதர்‌ 
1. கோவிந்த தீட்சிதர்‌ 


முன்னே யாராவது சங்கத வித்துவான்‌ என்று வந்தால்‌; 

“இட்சிதர்‌ கிருதிகள்‌ வருமா? பாடும்‌!” என்பது வழக்‌ 
கம்‌. இயாகராஐ இருதிகள்‌ ஈளின சரள மதுரமானவை. 
இட்சிதர்‌ பாடல்களைப்‌ பாட, தக்க புலமையும்‌, சமுஸ்‌ 
இருதஞானமும்‌ அவயம்‌. தசவித கமகங்களும்தொண்டை 
யில்‌ இணீரென்று பேசவேண்டும்‌. தியாகராஜர்‌ சங்தேத்‌ 
தென்றல்‌; சாமா சாஸ்திரிகள்‌ இசைச்‌ சூறாவளி; தீட்சிதர்‌ 
சங்தேப்‌ புயல்‌. மூவரும்‌ அருள்‌ பெற்ற மகான்களாவர்‌; 
மூவரும்‌ கர்சாடக சங்‌8தத்திற்கு உயிரும்‌ உடலும்‌ உள்ள 
மும்‌ போன்றவர்கள்‌ . 


சாரங்க தேவருக்குப்‌ பிறகு, ஈமது தமிழகத்தில்‌ 
வளர்ந்த இசைக்கலைக்கு உயீர்கொடுத்த மகான்‌, கோவிந்த 
தீட்சிதர்‌ ஆவார்‌. இவர்‌, தஞ்சை நாயக்கரான செல்லப்‌ 
பன்‌, அச்சுதன்‌, இரகுகாதன்‌ ஆகிய மூன்று மன்னர்‌ காலத்‌ 
திலும்‌ மந்திரியாயிருந்து நாட்டை ஆண்டார்‌. இவர்‌ 
தெலுங்கு, கன்னடம்‌, 8ர்வாணம்‌ ஆகிய மூன்று மொழி 
களிலும்‌ கரைகடந்த புலவர்‌;வேதாகம நிபுணர்‌, வேதாந்த 
சிரோமணி, ஆசார சீலர்‌, சத்தியவான்‌, சிவ பக்தர்‌; பல சிவ 
விஷ்ணுஸ்‌ தலங்களில்‌ஆலயத்‌ திருப்பணி செய்தவர்‌.தீயாக 
ராஜர்‌ படித்த சமுஸ்கிருத கலாசாலை, இவர்‌ நாட்டியதே. 
கும்பகோணத்திலும்‌ இவர்‌ பாடசாலை ஏற்படுத்தினார்‌, 
இவரை ஜனங்கள்‌ '*ஐயன்‌”' என்றழைப்ப துண்டு, “ஐயன்‌ 
குளம்‌, ஐயன்‌ சாவடி, ஐயன்‌ சத்திரம்‌, ஐயன்‌ வாய்க்கால்‌ 
என்று இவர்‌ பெயரால்‌ கணக்கற்ற தானதருமங்கள்‌ 
நாடெங்கும்‌ விளங்குகின்றன. இந்த மகான்‌,சங்கதத்தில்‌ 
பெரிய மேதாவி. இவர்‌ “சங்கே சுதை?” என்னும்‌ அரிய 
நூலைச்‌ செய்து, இரகுகாத நாயக்கர்‌ பேரால்‌ வெளியிட்‌ 


வேங்கட மதி J 
டார்‌. அதில்‌ பதினைந்து மேளங்களில்‌ அடங்கிய ஐம்பது 
ராகங்களை விளக்கினார்‌. இவரே தசகமகங்களும்‌ பேசும்‌ 
ஒரு வீணை யமைத்து, அதற்கு “இரகுநாத வீணை” என்று 
பெயரிட்டார்‌. இவர்‌ அன்று ஆதரித்த வீணைத்தொழில்‌, 
இன்றும்‌ தஞ்சையில்‌ நடக்கிறது! இவர்‌, கும்பகோணத்‌ 
திற்கு அடுத்த பட்டீசுரம்‌ (தேனுபுரம்‌) என்னும்‌ ரொ 
மத்தி லிருந்துகொண்டு நாடெல்லாம்‌ ஆட்சி செலுத்திப்‌ 
புகழ்‌ படைத்தார்‌. இவரை என்றும்‌ கோயிலில்‌ வைத்து 
நம்மவர்‌ கும்பிடுவது தகும்‌; அவ்வளவு பெரியவர்‌/ 


2. வேங்கட மகி 


இந்த மகானுக்கும்‌,மனைவி நாகம்மைக்கும்‌ பிறந்த எட்டுப்‌ 

புதல்வரில்‌ சங்தமணியாக விளங்கியவர்‌, வேங்கட 
மக என்பவர்‌. இவர்‌, தந்தையைப்‌ போலவே தெலுங்கு 
சமுஸ்கிருத பாஷா விசாரதராயும்‌, சங்தே சலாநிதியா 
யும்‌, ஆசார £லராயும்‌, பரம பாகவதராயும்‌ விளங்கினார்‌; 
இவர்‌ பல வித்துவான்‌௧ளை ஆளாக்கினார்‌. மதுரையில்‌ 
இருமலை நாயக்கர்‌ மந்திரியான நீலகண்ட திட்சிதர்‌ 
இவரது மாணவரே. வேங்கடமகி, முதலில்‌ தமயனா 
ரான யகீஞராராயணரிடம்‌ சமுஸ்கிருதம்‌ கற்றார்‌; 
பிறகு, தானப்பாசாரியறிடம்‌ சங்கீதம்‌ கற்றார்‌. 
1660-ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ செய்த *சதுர்தண்டிப்‌ பிரகா 
சிகையில்‌ யாழிசை, சுருதிலட்சணம்‌, ஸ்வரம்‌, மேளம்‌, 
ராகம்‌, ஆலாபனம்‌, டாயம்‌, தேம்‌, பிரபந்தம்‌, தாளம்‌ 
ஆகிய எல்லாவற்றின்‌ இலக்கணமும்‌ விளங்கும்‌. இவர்‌ 
ஏராளமான &ீதங்களும்‌ செய்திருக்கிறார்‌. வேங்கடம௫, 
பரம சிவபக்தர்‌. அக்காலத்தில்‌ வழங்கய இசை 
நூல்களை யெல்லாம்‌ ஆராய்ந்து, சுயமாகவே ::சதுர்‌ தண்‌ 
டிப்‌ பிரகாசிகை” என்ற நூலை எழுதினார்‌; இவர்‌ 22 ௬௬௨௫ 


10 முத்துசாமி இட்டதர்‌ 


௪ளையே ஓப்பினார்‌; 78 மேளகர்த்தாக்களை விவரித்தார்‌. 
சங்கேத உலகிற்கு இந்நூல்‌ சமய சஞ்சீவிபோல்‌ உதவு 
கிறது. இந்நூலில்‌ வேங்கடம%, திருவாரூர்‌ தியாகராஐ 
ருக்கு வணக்கம்‌ செலுத்துகருர்‌. தியாகராஜ வென்‌ 
அருளாலேதான்‌ பிற்காலம்‌ அதே ஊரில்‌ சங்கே 
மும்மணிகள்‌ உதித்தனர்‌. வேங்கடம$ூயின்‌ தாய்ப்‌ 
பேரரே, வேங்கட வைத்திநாத தீட்சிதர்‌. இவரே நமது 
முத்துசாமி தட்‌சதரின்‌ தந்தை இராமசாமி தீட்சிதருக்குச்‌ 
சங்கே குருவானார்‌. அந்தக்‌ கதையைக்‌ கேளுங்கள்‌: வேங்‌ 
கட வைத்‌திராத தட்‌ தருக்கு முத்து வேங்கட.மக' என்‌ 
அம்‌ பெயர்‌ உண்டு. 


3. இராமசாமி தீட்சிதர்‌ (1785-1817) 


காஞ்‌சபுரத்திற்கு அருகே விரிஞ்சிபுரம்‌ உள்ளது; அது 

பாடல்‌ பெற்ற சிவஸ்தலம்‌. அதில்‌ வேங்கடேஸ்வர 
இட்சிதர்‌ என்னும்‌ வடமர்‌, பாகீரதி யம்மாளுடன்‌ இல்ல 
றம்‌ ஈடத்தி வந்தார்‌. இவர்‌ காச்யப கோத்ரி, ஆபஸ்தம்ப 
சூத்ரி, நித்திய அக்னீஹோத்ரி, வேதவித்து, கீர்வாண 
கற்பகம்‌, பரம தெய்வ பக்தர்‌. அக்காலம்‌ காஞ்சிபுரம்‌ 
அமைதியற்றிருந்த து. பகைவர்‌ படையெடுப்பு ஈகரை அச்‌ 
௪றுத்தியது. அம்பிகை ஆணைப்படி. தீட்சிதர்‌, தமது குடும்‌ 
பத்துடன்‌ திருவிடைமருதூருக்கு அடுத்த கோவிந்தபுரத்‌ 
இல்‌ வந்து குடியேறினார்‌. 

கோவிந்தபுரம்‌, போதேந்திர சுவாமிகள்‌ அடங்கிய 
புண்ணிய ஸ்தலம்‌; இவர்‌ பூர்வாச்ரெமத்தில்‌ புருஷோத்த 
மன்‌ என்ற பெயருடன்‌ வேதாகமங்களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்‌ 
தார்‌; கும்பகோணம்‌ சங்கராச்சாரியாரா யிருந்த 
விசுவாஇகேந்திர சரஸ்வதி சுவாமிகள்‌ அன்பிற்குப் பாத்‌ 
திரமா8க்‌ காசியில்‌ துறவு பூண்டார்‌. இருவரும்‌ இராமேச்‌ 


இராமசாமி திட்சிதர்‌ 11 


வரம்‌ சென்ற வழியில்‌, சங்கராச்சாரியார்‌ சித்தியடைந்‌ 
தார்‌. அவர்‌ தமது பீடத்திற்குப்‌ போதேந்திர சுவாமி 
களையே நியமித்தார்‌; இவர்‌ நாம சித்தாந்த கிரந்தம்‌ ௮௬ 
ளினார்‌; பஜனை பத்ததி செய்தார்‌. இவரது முயற்சியால்‌ 
நாடெங்கும்‌ ஹரி ஹர பஜனை முழங்கியது. இவருடைய 
காமசங்கீர்த்தன கைங்கரியத்தைத்‌ இருவிசைநல்லூர்‌ 
ஐயாவாள்‌ என்றெ ஸ்ரீதர வேங்கடேச்வர இட்தெர்‌ ஊக்‌ 
கமாக நடத்தினார்‌.போதேந்திரர்‌125.8-ம்‌ஆண்டு கோவிந்த 
புரத்தில்‌ அடங்கினார்‌. அங்கே இவர்‌ பெயரால்‌ இன்றும்‌ 
நாமசங்க&ர்த்தனமும்‌, அன்னதானமும்‌ நடந்து வருகின்‌ 
றன. இங்கே நமது வேங்கடேச திட்‌சிதரும்‌, பக்தியும்‌ 
பஜனையும்‌, வேதபாராயணமுமா யிருந்து, தமது குமா 
ரனுக்கு வேதா த்யயனம்‌ செய்து வைத்தார்‌. 


அந்தக்‌ குமாரனே,இராமசாமி தீட்சிதர்‌.இவர்‌ 1795ஆம்‌ 
ஆண்டில்‌ விரிஞ்சிபுரத்தில்‌ பிறந்து, ஏழாவது வய 
தில்‌ பெற்றோருடன்‌ கோவிந்தபுரம்‌ வந்தார்‌; அங்கே வேத 
சாஸ்திரங்களை நன்றாகக்‌ கற்றறிந்தார்‌. போதேந்திரமடத்‌ 
தில்‌ நடந்துவந்த பஜனையில்‌ இவர்‌ சிரத்தைகொண்டு சங்‌ 
கீதத்திற்‌ கருத்தூன்றினார்‌. இவர்‌ குரல்‌ குயில்போல்‌ 
இருக்கும்‌; ஏகஸந்தக்ராக; சங்கே சாகரத்தில்‌ நீந்திக்‌ 
கரைகாண ஆர்வந்துடிப்பவர்‌. மகாலிங்க சிவனிடம்‌ பரம 
பக்தி பூண்ட இவர்‌, அடிக்கடி. மத்தியார்ஜுனம்‌ சென்று, 
ஸ்தல மகிமையை உபரந்யாசிப்பதும்‌, சிவகாம சீர்த்தனங்‌ 
களையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ பல ராகங்களிற்‌ பாடி 
வணங்குவதுமானார்‌. இவருடைய திவ்ய சாரீரத்தைக்‌ 
கேட்ட ஒரு மாமா, இவரை வீரபத்ரையர்‌ என்ற பெரிய 
இசைப்புலவரிடம்‌ கொண்டு சேர்த்தார்‌. அவர்‌ மாமா தான்‌ 
இந்த மகோபகாரி. அவர்‌ வேங்கடமகியின்‌ சிஷ்யபர ம்பரை 
யைச்‌ சேர்ந்தவரே. ஸ்ரீராமசாமி தீட்தெருக்குப்‌ பதினாறாம்‌ 


72. முத்துசாமி தீட்சிதர்‌ 


வயதிலேயே பெற்றோர்‌ இறந்தனர்‌. வாலிபர்‌ தமத 
கருத்தை யெல்லாம்‌ இசைப்‌ பயிற்கியிலேயே ஊன்‌ நினார்‌. 
தஞ்சாவூர்‌ வீரபத்ரையர்‌ இரண்டு வருஷம்‌ சிகை 
சொல்லி வைத்து, இராமசாமியைப்‌ பெரிய வித்துவானாக்‌ி 
னார்‌. குருவின்‌ஆணைப்படி யே தீட்சிதர்‌ மாயவரம்‌ சென்று, 
மயுரஸ்வாமி சந்நிதியில்‌ தமது கந்தர்வ வித்தையை அர்ப்‌ 
பணித்தார்‌. அதைக்‌ கேட்ட புலவர்‌ இவரை நன்று 
கப்‌ போற்றினர்‌. ஆனால்‌ இளம்‌ வித்துவானுக்கு இன்னும்‌ 
இசையாராய்ச்சி செய்ய ஆவலிருந்தது. வீரபத்ரையர்‌ 
குருபரம்பரை திருவிடைமருதூரில்‌ உண்டு என்பதை 
அறிந்து, வித்தவான்‌ அங்கே சென்றார்‌. 

அங்கே வேங்கடமஃியின்‌ தாய்வழிப்‌ பேரராயெ 
வேங்கட வைத்தினாத தீட்ரிதர்‌ சிறந்த வீணைவித்‌ துவானாக 
வும்‌, நித்திய அக்னிஹோ த்ரியாகவும்‌, வைதீக பூஷணமாக 
வும்‌ விளங்கினார்‌. இவர்‌ வேதபாராயண பாரங்கதர்‌; 
இவருக்குப்‌ பல மந்திர சித்திகள்‌ உண்டு. இவர்‌ இராம 
சாமி தீட்சிதரை, மகாலிங்க ஸ்வாமி சந்நிதியில்‌ பாடக்‌ 
கேட்டு மூழ்ந்தார்‌ ! இராமசாமி, வேதவித்தசரை சாஷ்‌ 
டாங்கமாக நமஸ்கரித்து, “என்னைச்‌ சிஷ்யனாக எற்றுக்‌ 
கொண்டு, சங்கத ரகசியங்களை உபதேசிக்க வேண்டும்‌! 
என்று வேண்டினார்‌. குரு, சிஷ்யனை ஏற்றுக்கொண்டு 
ஓராண்டில்‌ சதுர்தண்டிப்‌ பிரசாசிகையும்‌ வீணையும்‌ 
பயிற்றி,மகாவித்துவானாக்‌கனார்‌.“வித்தையால்பக்திசானம்‌ 
செய்‌; பரம்பரையாக நாதவித்தையை வளர்‌"" என்று குரு 
ஆசீர்வதித்து, மாணவரைத்‌ தஞ்சாவூருக்கு அனுப்பினார்‌. 
அங்கே இவர்‌ மராட்டிய மன்னர்‌ சபையில்பாடி.ப்‌ பல சன்‌ 
மானங்களைப்‌ பெற்றார்‌. இராமசாமி தட்சிதர்‌ மாயவரம்‌ 
£ர்காழி முதலிய இருத்‌ தலங்களை த்‌ தரீத்துக்கொண்டே 
சிதம்பரம்‌ சென்றார்‌. அங்கே இற்சபேசன்‌ சந்நிதியில்‌ 


ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர்‌ 13 


ஆனந்த பரவசமுடன்‌ வீணாகானம்‌ செய்தார்‌. எல்லாரும்‌ 
மனமுருகக்‌ கேட்டனர்‌. அச்சபையில்‌ இருந்த ஸ்ரீ சிதம்பர 
நாத சுவாமிகள்‌ என்னும்‌ மந்திர சித்தர்‌, தீட்சிதர்‌ கலைத்‌ 
இறனையும்‌ பக்தி ரசத்தையும்‌ வியந்து போற்றித்‌ தம்மு 
டன்‌அழைத்துச்சென்று, அவருக்கு வித்தியா தட்சையுடன்‌ 
ஸ்ரீவித்யா ஷோடசாக்ஷரி மந்திரத்தையும்‌ உபதேசித்தார்‌ 
அவர்‌ கட்டளைப்படியே தீட்சிதர்‌ திருவாரூர்‌ சென்று" 
தியாகரரஜப்‌ பெருமானையும்‌ கமலாம்பிகையையும்‌ 
கானார்ச்சனத்தால்‌ பக்தி செய்து வந்தார்‌. சுவாமி புறப்‌ 
பாடுகளில்‌ இவர்‌ பஜனை செய்ததுடன்‌, மேளகாரர்‌, வாத்‌ 
தியக்காரர்‌, ஓதுவார்‌, நட்டுவர்‌, பரதநாட்டியர்‌ அனைவரை 
யும்‌ இலக்கணப்படி கந்தர்வ வித்தையை விளக்கச்செய்‌ 
தார்‌. இன்றும்‌ அப்படியே நடந்துவருகிறது. தியாகராஜப்‌ 
பெருமான்‌ மீதும்‌, கமலாப்பிகை பேரிலும்‌ இவர்‌ ஏராள 
மான ஒர்த்தனங்களைப்‌ பாடி வழிபட்டார்‌. இவர்‌ *ஹம்ஸத்‌ 
வனி' என்ற இனிய ராகத்தைப்‌ புதிதாக இயற்றி, அதில்‌ 
பல சீர்த்தனங்களைப்‌ பாடி, ரசிகர்களைப்‌ பரவசப்படுத்‌ 
தினார்‌. “ஹம்சத்வனி ப்ரபந்தம்‌'' ஒன்றும்‌, அவர்‌ எழுதி 
னார்‌. “வேங்கட கிருஷ்ணன்‌” என்ற முத்திரை வைத்து, 
இவர்‌ ஏராளமான கிருதிகள்‌ செய்து சிவார்ப்பணமாக்கி 
னார்‌. 
4. ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர்‌ 

ஸ்ரீ ராமசாமி தீட்சிதர்‌ சுப்புலக்ஷ்மி அம்மாளுடன்‌ நிறை 

முறையான: இல்லறங்‌ காத்தார்‌; ஏகாதி விரத 
மிருந்து அஷ்டபதியும்‌, பிரதோஷ விரதமிருந்து சிவ பஜ 
னையும்‌ சேவித்தார்‌. நாற்பது வயதுவரையில்‌ அவருக்குக்‌ 
குழந்தையில்லை; பிறகு வைத்திச்வரன்‌ கோவிலுக்குப்‌ 
போய்‌, திவ்யகாம சங்கீர்த்தனம்‌ செய்து, ஒரு மண்டலம்‌ 
முத்துக்குமார சுவாமி சந்நிதியில்‌ தவமிருந்தார்‌. இட்டுதர்‌ 


14 முத்துசாமி தீட்சிதர்‌ 


கனவில்‌ அந்தத்‌ தெய்வம்‌ வந்து, முத்துமாலை யளித்ததாம்‌; 
சுப்புலக்ஷ்மி மடியில்‌ தேங்காய்‌, பழம்‌, மஞ்சள்‌ வைத்த 
தாம்‌! தம்பதிகள்‌ மகிழ்ச்சி கொண்டு தஇருவாரூருக்குத்‌ 
திரும்பினர்‌. சுப்புலக்ஷ்மி யம்மாள்‌ கருத்தரித்தாள்‌. 
1775-ஆம்‌ ஆண்டு, மன்மத வருஷம்‌ பங்குனி. மாதம்‌ 
கார்த்திகை நட்சத்திரத்தில்‌, தியாகராஜப்‌ பெருமாள்‌ 
பிரம்மோத்ஸவ இனத்தில்‌, ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி 
வரப்பிரசாதத்தால்‌ குழந்தை பிறந்தது. அதற்கு 
“முத்துசாமி” ஏன்‌ ற திருப்பெயர்‌ சூட்டி, பெற்றோர்‌ ௮௬ 
மையாகச்‌ சீராட்டி வந்தனர்‌. இரண்டு ஆண்டுகளுக்குப்‌ 
பிறகு,சின்னசாமி என்ற வேங்கட வைத்தினாதன்‌, பாலாம்‌ 
பாள்‌ என்னும்‌ பெண்‌, பாலுசாமி என்ற கடைிப்பிள்ளை 
பிறந்தனர்‌. 
2. கல்விப்‌ பயிற்ச 


முத்துசாமி சிறுவயதிலேயே பக்கிமானானான்‌; குலவித்தை 

யான தெலுங்கு சமுஸ்கிருதம்‌ சங்கதம்‌ மூன்றிலும்‌ 
தகப்பனாரிடம்‌ கற்றுத்‌ தேர்ச்சி பெற்றான்‌; காவியம்‌, 
நாடகம்‌, அலங்காரம்‌, வியாகரணம்‌ முதலிய இலக்கியங்‌ 
களை முறையாகக்‌ கற்றான்‌; தகப்பனாரைப்‌ போலவே வீணை 
வாசித்தான்‌; சிவனிடமும்‌, முருகனிடமும்‌, பராசக்தியிட 
மும்‌ அன்பு செலுத்தித்‌ தனது கானவித்தையைக்‌ 
கொண்டு உபாசனை செய்தான்‌. இவனுக்குச்‌ சிறுவயதி 
லேயே பெரம்பூரில்‌ விவாகம்‌ ஆனது; ஆனால்‌ அவன்‌ மனம்‌ 
பற்றற்றுத்‌ தெய்வபக்தியிலேயே ஆழ்ந்திருந்த து. மனைவி 
கறுப்பா யிருப்பதுதான்‌ காரணம்‌ என்று நினைத்து, 
மற்றோர்‌ அழகியைப்‌ பெற்றோர்‌ மணமுடித்தனர்‌. அப்‌ 
படியும்‌ பிள்ளையின்‌ மனம்‌, குடும்ப விவகார த்தில்‌ திரும்ப 
வில்லை. முதல்‌ மனைவிக்கு ஒரே பெண்‌; அந்தப்‌ பெண்‌ 
ணின்‌ சந்தகியே இன்னும்‌ வழங்க வருகிறது. 


சிதம்பரநாத யோகி 15 


தந்த இராமசாமி தீட்சிதரின்‌ வீணாகானத்தில்‌ 
ஈடுபட்ட வள்ளல்‌ மணலி சின்னையா முதலியார்‌ என்பவர்‌, 
அவரைக்‌ குடும்பத்துடன்‌ மணலிக்கு அழைத்துச்சென்று 
உபசரித்து அங்கேயே வசிக்கச்செய்தார்‌. அவர்‌ மகன்‌ வேங்‌ 
கடகிருஷ்ண முதலியார்‌, வித்துவானிடம்‌ பரமபக்தி 
கொண்டு கனகாபிஷேகம்‌ செய்தார்‌. தமது &ர்த்தனங்‌ 
களுக்கும்‌ இராமசாமி தீட்சதர்‌ “வேங்கடகிருஷ்ண முக்‌ 
திரை” வைத்தார்‌. இங்கேதான்‌ முத்துசாமி, சதுர்தண்‌ 
டிப்‌ பிரகாசிகை, சோதிடம்‌, மந்திரசாஸ்திராதிகளைக்‌ 
கற்றான்‌, 

6. சிதம்பரநாத யோகி 


இச்சமயம்‌ இராமசாமி தீட்செதருக்கு மந்திரோபதேசம்‌ 

செய்வித்த ஸ்ரீ சிதம்பரகாத யோகிகள்‌ வந்த, இட்ட 
தரின்‌ உபசாரங்களைப்‌ பெற்றார்‌. யோகயொருக்கு முத்து 
சாமி, பக்தி சிரத்தையுடன்‌ கைங்கரியம்‌ செய்தார்‌. இந்த 
வாலிபனின்‌ உள்ளமும்‌ ஒளியும்‌ அறிவும்‌ தெய்வ பக்தியும்‌ 
மனப்‌ பக்குவமும்‌, இசையறிவுங்‌ கண்ட யோகியார்‌, தாம்‌ 
காசிக்குப்‌ போகும்போது அவனையும்‌ உடனழைத்துச்‌ 
சென்றார்‌. இரண்டு மனைவியரும்‌ கைங்கரியங்களுக்காகப்‌ 
பின்தொடர்ந்தனர்‌. தந்தை முதலில்‌ அரைமன தாயிருக்து, 
முதலியார்‌ தைரியம்‌ சொன்னபிறகு நிம்மதியாகப்‌ 
பிள்ளையை அனுப்பினார்‌. விசுவாமித்திரருடன்‌ சென்ற 
இராம லட்சுமணர்களைப்போல யோஇயுடன்‌ இளம்‌ 
திட்டெரும்‌ சென்றார்‌! கிருஷ்ணா, கோதாவரி, யமுனா, 
கங்கா நதிகளில்‌ நீராடி, பூரி, கயா, பஞ்சவடி, முதலிய 
க்ஷத்திரங்களைத்‌ - தரிசித்துக்கொண்டு, யோகயுடன்‌ 
மாணவர்‌ காசிக்குச்‌ சென்று வீசுவகாத தரிசனம்‌ செய்‌ 
தார்‌. குரு யோ8, மஹாதிவ்ய தாந்திரத்தில்‌ சொல்லப்‌ 
பட்ட சக்தி உபாசனையும்‌, ஸ்ரீவித்தியா ஷோடசாக்ஷரி 


16 முத்துசாமி தீட்சதர்‌ 


மந்திரத்தையும்‌ உபதேசித்து, ஐந்தாண்டுகள்‌ சங்கே 
ரகசியங்களுடன்‌ மந்திரஜப சாதனமும்‌ தியானசா தனமும்‌ 
அளித்தார்‌. தீட்சிதர்‌;கர்னாடகக்‌ கலையுடன்‌ இந்துஸ்தான்‌ 
சங்கேத்திலும்‌ தேர்ச்சி பெற்றார்‌. குரு மிக்க மகிழ்ந்து 
“அன்பா, இனித்‌ தமிழகம்‌ செல்‌; திருத்தணி முருகனை 
உபா; முருகன்‌ அருளால்‌ நீ இசைபெறுவாய்‌; மந்திர 
ஐப தியானாதிகளை வைராக்கியமாக ஆச்ரயித்து லோகோப 
காரமாக காதவித்தையைப்‌ பரப்பிவா'” என்று ஈல்ல 
வாக்களித்தார்‌. ஆனால்‌ குருவை விட்டுப்போக சிஷ்ய 
ருக்கு மனமில்லை. “நான்‌ இன்னும்‌ மந்திரசித்தி பெற்ற 
தாகத்‌ தெரிவில்லையே”' என்றார்‌ தட்சிதர்‌. “அன்பா, கங்‌ 
கையை அர்க்கியம்விட எடுக்கும்போது, நீ நினைத்தது 
அதில்‌ தோன்றும்‌. அதுதான்‌ சித்திக்கு அடையாளம்‌!” 
என்றார்‌ குரு. அப்படியே தீட்சிதர்‌, வீணையை நினைத்துக்‌ 
கங்காஜலத்தை அள்ளினார்‌. அதில்‌ புதியவீணை தோன்றி 
யது! அதன்‌ பானையில்‌ “ஸ்ரீராம்‌” என்று எழுதியிறாந்தது! 
அப்படியும்‌ குருவைப்‌ பிரிய மனமில்லை. லெ நாட்களில்‌ 
குருவே உடல்‌ பிரிந்தார்‌. தீட்சதர்‌, அவருடலுக்கு ஹனு 
மந்த கட்டத்தில்‌ சமாது கட்டிவைத்து, செய்யவேண்டிய 
ஏற்பாடுகளை யெல்லாம்‌ செய்துவீட்டே மணலிக்குத்‌ 
திரும்பினார்‌. 
7. தந்தை மகிழ்ந்தார்‌! 


தந்தை முதுமையால்‌ மெலிந்தார்‌. மூத்தமகன்‌ காசிக்குப்‌ 

போனது அவருக்கு வருத்தமா யீருந்தது. இரண்டா 
வது பிள்ளை சின்னசாமிக்குக்‌ கண்தெரியாமற்‌ போனது. 
அதற்காகத்‌ திருப்பதி வேங்கடரமண ஸ்வாமி சந்நிதியில்‌ 
ஈா.ற்பத்தெட்டு நாள்‌ நாற்பத்தெட்டு ராகங்களில்‌ சர்த்‌ 
தனம்‌ சேவித்தார்‌. “மனஸா வேதி தருல தலசக"”, “இக்கு 
கயாராககுன்ன': என்ற இரண்டு 8ர்த்தனங்களும்‌ புகழ்‌ 


முருகன்‌ திருவருள்‌! 17 


பெற்றவை! இவ்வாறு பாடிமுடித்து காளஹஸ்திக்குப்‌ 
புறப்படும்போதே, சின்னசாமிக்குக்‌ கண்‌ தெரிந்தது! 
தந்தை மிக்க மூழ்ச்சியுடன்‌ பெருமாளுக்குச்‌ சிறப்புச்‌ 
செய்து, மணலிக்குத்‌ திரும்பினார்‌. இம்‌ மகிழ்சியை இரு 
மடங்காக்க, முத்துசாமியும்‌ மனைவியருடன்‌ காசியிலிருந்து 
வந்தார்‌; அவர்‌ அனுபவங்கள்‌, சித்திகள்‌, சிதம்பரநாத 
யோகியின்‌ பெருமைகள்‌ எல்லாங்‌ கேட்டுப்‌ பூரித்துத்‌ 
தந்தை மகனை ஆசீர்வதித்து, “இனி நாதசேவை செய்து 
கொண்டிரு'' என்றார்‌. வயோதிகமானதால்‌ தந்தையை 
முதலியார்‌ துணையால்‌ திருவாரூரில்‌ கொண்டுபோய்‌ 
செளக்கியமாக வைத்துவிட்டு, இட்சிதர்‌ திருத்தணிக்குச்‌ 
சென்றார்‌; சகோதரரும்‌ உடன்‌ சென்றனர்‌. 
8. முருகன்‌ திருவருள்‌ ! 

தீட்சதர்‌ பக்தி சிரத்தையுடன்‌ ஜபதபாதிஃளை முடித்து, 

குகமந்திரத்தைப்‌ பாடித்‌ திருத்தணி முருகனைச்‌ சிர 
தித்துக்கொண்டே மலையேறினார்‌. ஒரு கிழவனார்‌ எதிர்ந்து, 
“முத்துசாமி, வாயைத்‌ திற'' என்று ஒரு கற்கண்டைப்‌ 
போட்டு ஆசீர்வதித்து மறைந்தாராம்‌! தீட்சிதர்‌ அப்‌ 
போதே, மயில்மேல்‌ ஏறிச்‌ செல்லும்‌ ஷண்முகனைத்‌ தரி 
சித்து ஆவேசமுற்றார்‌! முருகன்‌ திருவருளால்‌ கான வாக்கு 
உதித்தது; நாதவாணி எழுந்தாள்‌. தீட்சிதர்‌ குகனையே 
குருவாகப்‌ பாவித்து, மாயாமாளவ கெளள ராகத்தில்‌, 
'.ழீமாதாதி குருகுஹா ஜயதி'' என்ற €ர்த்தனத்தைப்‌ 
பாடினார்‌. அதிலிருந்து தீட்சிதர்‌ வாக்கில்‌ சாத அருவி 
பொங்கி, வெள்ளமாக ஓடிச்‌ சங்கீதக்‌ கலையை வளர்த்த து. 
“மானஸ குருகுஹ'' என்ற ஆனந்தபைரவிக்‌ சர்த்தனமும்‌ 
உடனே எழுந்தது! தீட்சிதர்‌ கீர்த்தனங்கள்‌, றந்த வட 
மொழிப்‌ புலமை, ஸ்வர ராக தாள லய பத்ததி, உள்‌ 
ரூருக்கம்‌, ஞானப்‌ பொருள்‌, பக்தி பரவசம்‌ எல்லாம்‌ 


18 முத்துசாமி தீட்சிதர்‌ 


சேர்ந்து, கணக்காக சாஸ்திரப்படி. அமைந்தவை. அவற்‌ 
நில்‌ பிராசலட்சணங்கள்‌ பொருந்தி யிருக்கும்‌. பழைய 
மகாவித்தவான்‌க ளெல்லாரும்‌ (பட்டணம்‌ சுப்பிரமணிய 
ஐயர்‌, பூச்சி ஐயங்கார்‌, கோநேரிராஜபுரம்‌ வைத்திநாது 
ஐயர்‌ உள்பட எல்லாரும்‌) முத்துசாமி இட்சதரின்‌ ஹம்‌ 
ஸத்வனிராகக்‌ 8ர்த்தனமான' வாதாபி கணபடம்‌ பஜேஹம்‌ 
என்றஅற்புத வரக்கைப்‌ பாடியே கச்சேரி தொடங்கினர்‌; 
தீட்சிதரின்‌ இசைத்திறமை முழுதும்‌ அந்த ஒரு €ீர்த்தனத்‌ 
திற்‌ காணலாம்‌. இப்படியே எல்லாக்‌ கீர்த்தனங்களும்‌ 
எல்லா வகையிலும்‌ சிறந்தவை, தமது கீர்த்தனங்களுக்கு 
அவர்‌ “குருகுஹ” என்ற முத்திரை யிட்டார்‌. ௮க்‌ ர்த்த 
னங்களைக்குரு மூலமாகக்கற்றுத்‌ தேர்ச்சி பெற்றாலே, சரி 
யாகப்‌ பாடமுடியும்‌. இராகத்திற்‌ கேற்ற உணர்ச்சியைக்‌ 
£ர்த்தனங்களில்‌ அமைத்துப்‌ பாடும்போதே, ஓவ்வொரு 
சொல்லிலும்‌: கரதவாணி நடமாடும்‌! தீட்சிதர்‌ எல்லாத்‌ 
தெய்வங்களின்‌ மீதம்‌ பல க்ஷேத்திரங்களுக்குச்‌ சென்று 
அப்பர்‌ சுந்தரர்‌ போலப்‌ பாடினார்‌. 

திருத்தணியிலிருந்து தீட்சிதர்‌ காஞ்சீபுரம்‌ சென்றார்‌. 
அங்கே தியாகராஜர்‌ குருவாகப்‌ பாவித்த மகான்‌, உப 
நிஷத்‌ மீரம்மத்தைக்‌ கண்டு வணங்கி, அவர்‌ செய்த இரா 
மாஷ்டகத்திற்கு ஸ்வரம்‌ அமைத்தார்‌; தினம்‌ காமா கரி 
கோயிலுக்கும்‌, ஏகாம்பரர்‌ சந்கிதிக்கும்‌ சென்று பாமாலை 
கூட்டினார்‌. “ஏகாம்பர நாதம்‌ பஜேஹம்‌” என்ற கமகக்‌ 
கிரியை 8ர்த்தனமும்‌, “நீரஜாக்ஷி காமாகதி”' என்ற ஹிம்‌ 
தோளக்‌ £ீர்த்தனமும்‌, “கஞ்சதளாயதரகஷி காமாக்ஷி!" 
என்ற கமலா மனோகரிக்‌ சீர்த்தனமும்‌, வரலக்ஷ்மி”! 
என்ற ஸ்ரீராகக்‌ கீர்த்தனமும்‌ பிரசித்தமானவை, காஞ்சி 
யிலிருந்து சுவாமிகளிடம்‌ வீடை பெற்றுக்கொண்டு, 
சிதம்பரம்‌, 2ர்கா.மி, திருவண்ணாமலை முதலிய பல தலங்‌ 


பக்தியே ஜீவனம்‌ 19 


களைக்கண்டு, திட்சிதர்‌ திருவாரூர்‌ சென்றார்‌. இச்சமயம்‌ 
தந்தை மிகவும்‌ வயோதிகரானார்‌. தியாகராஜப்‌ பெருமா 
னைப்‌ பாடி, மகன்‌ தந்தைக்கு அமைதியளித்தார்‌. தட்ச 
தரின்‌ தாயார்‌ இறந்தாள்‌. பிறகு மகா சிவராத்திரி ய்ன்று 
தகப்பனாரும்‌ சிவகாமத்துடன்‌, மகன்‌ பாடிய சிவ£தங்‌ 
களைக்‌ கேட்டுக்கொண்டே, சிவபதம்‌ அடைந்தார்‌! இச்‌ 
சமயம்‌ தீட்சிதருக்கு வயது நாற்பத்தி நான்கு. 


9. பக்தியே ஜீவனம்‌ 


முத்துசாமி தீட்சிதர்‌ தமது சங்தேத்தை விலைக்கு விற்க 

வில்லை; அதைப்‌ பாடிப்பாடி. சிவார்ப்பணமே செய்து 
வந்தார்‌; தியாகராஜஸ்வாமிமேல்‌ ஏராளமான 
ஈர்த்தனங்களைப்‌ பாடினார்‌. ஒரு நண்பர்‌, “ஓய்‌ வித்து 
வானே, தஞ்சாவூர்‌ மன்னரைக்‌ கண்டு அவர்மீது ஒரு 
பாட்டுப்‌ பாடினீரானால்‌ கனகாபிஷேகம்‌ பெறலாமே! 
என்‌ தரித்திரப்‌ படுகிறீர்‌ ??' என்றார்‌. “ஈண்பரே, நான்‌ 
போகராஜனைப்‌ பாடமாட்டேன்‌; போஜராஜனையும்‌ 
பாடேன்‌; எனது தியாகராஜனையே பாடுவேன்‌!'' என்று 
“இயாகராஜ யோக வைபவம்‌'', '* தயாகேசம்‌ பஜரே " 
முதலிய சர்த்தனங்களைப்‌ பாடி, வறுமையையும்‌ பொறுத்‌ 
துக்கொண்டிருந்தார்‌. ஒரு நாள்‌ தமது பிதுரார்ஜித 
நிலத்திற்கு வரி செலுத்தப்‌ பணமில்லை. உடனே நிலத்தை 
ஒரு பிராமணருக்குத்‌ தானம்‌ செய்துவிட்டார்‌. மற்றொரு 
ராள்‌ பூஜை நிவேதன த்திற்குக்கூட வகையில்லை. அவரிடம்‌ 
இசைப்‌ பயிற்சி பெற்ற கமலம்‌, தனது நகைகளை விற்றுக்‌ 
குருவிற்கு உதவப்‌ புகுந்தாள்‌; குரு அதைத்‌ தடுத்தார்‌. 
நகைகளை அவளிடமே கொடுத்துவிட்டு, * தியாகேசா, 
உன்‌ இச்சை நடக்கட்டும்‌! என்னைக்‌ காப்பது உன்‌ பாரம்‌!” 
என்று “தியாகராஜம்‌ பஜரே, சித்த தாபத்ரயம்‌ த்பஜரே'' 


20 முத்துசாமி தீட்சிதர்‌ 


என்ற ஹரிகேதாரகெளள கீர்த்தனம்‌ பாடி, பஜனை 
செய்துகொண்டே யிருந்தார்‌. மனைவி மக்கள்‌ கவலைப்‌ 
பட்டுக்கொண்டே, பர என்ன செய்யுமோ ' என்றிரார்‌ 
தனர்‌. தீடீரென்று வாசலில்‌ இரண்டு வண்டி நிரம்ப 
அரிசி, பருப்பு முதலிய எல்லாச்‌ சாமான்களும்‌ வந்து 
இறங்கின! அதைக்‌ கண்ட மாணவரும்‌ வீட்டாரும்‌ 
கிவமகிமையை உணர்ந்து மூழ்ந்தனர்‌! அந்த ஊர்ச்‌ 
சத்திர த்திற்கு ஒரு பெரிய உத்தியோகஸ்தர்‌ வருவதா 
யிருந்தது; வரவில்லை. அவருக்காகச்‌ சேர்த்த சாமானை 
அகுதார்‌, இட்சிதருக்குக்‌ கொண்டுவந்தார்‌. ஏதோ 
தெய்வ சங்கற்பம்‌ நடந்தது என்று தீட்சதர்‌ பதினோரு 
£ர்த்தனங்கள்‌ பாடி , தெய்வ சக்திக்கு ஈன்‌ றி செலுத்தினார்‌. 
கமலாம்பான்‌ மகிமை, அக்‌ உர்த்தனங்களில்‌ விளங்கும்‌. 
இந்த அற்புதத்தைக்‌ கண்ட இளைய மனைவிக்கு, ஒர்‌ ஆசை 
பிறந்தது! “ இப்படியே பாட்டுப்‌ பாடி, எனக்கு நல்ல 
நகைகள்‌ வரவழைத்துத்‌ தாருமே!" என்று அவள்‌ 
கணவனை வேண்டினாள்‌. குருபத்தினியின்‌ மனம்‌ அறிந்த 
ஓரு மாணவர்‌, “ தஞ்சாவூர்‌ மராட்டிய மன்னர்‌ முன்‌ 
பாடினால்‌ நிரம்ப அணிமணிகள்‌, பணம்‌, பதக்கம்‌, சால்‌ 
வை, பல்லக்கு எல்லாம்‌ கடைக்கும்‌ ” என்றார்‌. மறுபடி 
யும்‌ திட்சிதர்‌ ௨லிதா ராகத்தில்‌ “ ஹிரண்மயீம்‌-- 
லக்ஷ்மீம்‌ ஸதா பஜாமி ஹீன மானஸாச்ரயம்‌ த்யஜாமி ” 
என்று பாடினார்‌. அன்றிரவு சர்வாபரண சகிதம்‌ மகா 
லஷமியே இளையாள்‌ கனவில்‌ வந்து, “£ இவ்வளவு ஈகை 
போதுமா? '' என்றாளாம்‌! உடனே அவளுக்கு நகைப்‌ 
பைத்தியம்‌ ஒழிந்தது. காலையில்‌ எழுந்து கணவனை 
வணங்கி, *நரதா, இனி நகைப்‌ பேச்சே எடுக்க மாட்‌ 
டேன்‌; எனக்குப்‌ புதிய ஆனந்த அணியை மகாலக்ஷ்மி 
கனவில்‌ கொடுத்துவிட்டாள்‌! ” என்றாள்‌. தஇட்சிதர்‌ 
உடனே “ மங்களதேவ தயாத்வயா '* என்ற தன்யா? 


சிஷ்யர்கள்‌ 21 


ராகக்‌ கீர்த்தனம்‌ பாடி, தெய்வ சக்திக்கு ஈன்றி 
செலுத்தினார்‌. 
10. அக்ஷயலீங்க விபோ 


தீட்சதர்‌ மாயவரம்‌ சென்று கானார்ச்சனம்‌ செய்து வந்த ' 
தும்‌, தம்பி சின்னசாமி மதுரையில்‌ இறந்த செய்தி 
வந்தது; மிகவும்‌ வருந்திப்‌ பிறகு தெளிந்தார்‌; மனம்‌ 
நிம்மதி யடையவேண்டி, யாத்திரை செய்யப்‌ புறப்பட்டு 
நாகபட்டி.னத்தில்‌ நீலாயதாட்சி அம்பிகையைப்‌ பாடினார்‌, 
நீலாம்பரியில்‌ பாடிய “அம்ப நீலாயதாகூஷி'' என்ற €ர்த்த 
ளம்‌ புகழ்பெற்றது.குளிக்கரையில்‌அவர்‌ வீசுவநா தரையும்‌ 
அன்னபூரணியையும்‌ பாடினார்‌; மன்னார்குடியில்‌ இராஜ 
கோபாலர்மீ,து அசாவேரியில்‌ “ஸ்ரீராஜகோபால”' என்ற 
கீர்த்தனம்‌ செய்தார்‌; தீவளுரில்‌ அக்ஷயலிங்கத்தைப்‌ 
பாட ஆசையுடன்‌ சென்றார்‌. அப்போது குருக்கள்‌, கதவை 
மூடிச்சென்றார்‌. தீட்சதர்‌, ““சந்கிதி தரிசனம்‌ செய்யவேண்‌ 
டும்‌; கொஞ்சம்‌ தாமதித்துப்‌ போமே” என்றார்‌. “சுவாமி 
நாளை வரைக்கும்‌ தாமதிப்பார்‌; காளை வந்து பாரும்‌” என்‌ 
மூர்‌ குருக்கள்‌. இட்சிதர்‌, “அக்ஷயலிங்க விபோ”என்ற அற்‌ 
பு சமான சங்கராபரணக்‌ கீர்த்தனம்‌ பாடியதும்‌, கதவு 
திறந்தது! குருக்களும்‌ வியந்து மரியாதை செய்தார்‌; பிறகு 
தஞ்சாவூர்‌ சென்று பிரகதீசுரரைப்‌ பாடித்‌ திரும்பினார்‌. : 


11. சிஷ்யர்கள்‌ 


தீட்‌எதர்‌, தக்க மாணவருக்கு நாதவித்தையைத்‌ தமது 

எர்த்தனங்களுடன்‌ முறையாகப்‌ பயிற்றி, சங்கத 
குருகுலம்‌ நடத்தினார்‌: திருக்கடையூர்‌ பாரதி, ஆவுடையார்‌ 
கோயில்‌ வீணை வேங்கடராமய்யர்‌, தேவூர்‌ சுப்பிரமணிய 
ஜயர்‌, கொரராடு இராமசாமி, வில்வவனம்‌ ஐயாசாமி, 


22 முத்துசாமி தீட்சிதர்‌ 


சத்தமத்தளம்‌ தம்பியப்பன்‌, வடிவேல்‌, பொன்னையா, 
சிவானந்தம்‌ சகோதரர்‌, திருவாரூர்க்‌ கமலம்‌, அம்மணி 
முதலியோர்‌ தீட்சிதரிடம்‌ சங்கீதம்‌ பயின்று புகழ்பெற்ற 
னர்‌. பொன்னையா பீள்ளை, அரிய பதங்கள்‌ இயற்றினார்‌. 
வடிவேலு, வயலின்‌ வாசிப்பதில்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்றார்‌; 
தீட்சிதர்‌, தாம்‌ இயற்றிய சுமார்‌ 300 கருதிகளையும்‌ இவர்‌ 
களுக்குப்‌ பாடம்பண்ணிவைத்தார்‌. தம்பியப்பனுக்கு வந்த 
ரா வயிற்றுநோய்‌, தீட்சிதரின்‌ நவக்ரக கீர்த்தனங்களைப்‌ 
பாராயணம்‌ பண்ணியதால்‌ தீர்ந்தது! அக்‌ கீர்த்தனங்க 
ரின்‌ மந்திர சக்தியால்‌ தம்பியப்பன்‌ பிறர்‌ நோய்களையும்‌ 
தீர்த்தான்‌ என்பர்‌! 
12. மதுரை யாத்திரை 


£ீட்‌தரின்‌ இசைத்‌ திறமையும்‌ மதுர கானமும்‌, கம்பீர 

மான சாத்தியமும்‌, பரிசுத்தமான வாழ்க்கையும்‌ 
காடெங்கும்‌ புகழ்பெற்றுப்‌ பரவின. ஆனால்‌ தியாக 
ராஜரைப்‌ போல்‌ இவரும்‌ கடவுளுக்கே பாடினார்‌; கச்சேரி 
களுக்கன்று; வறுமையைப்‌ பொறுமையாகத்‌ தாங்கிக்‌ 
கொண்டு இசைத்தொண்டு புரிந்தார்‌. மதுரையிலிருந்து 
தட்‌சிதரைப்‌ பார்க்கச்‌ சில சங்தே அபீமானிகள்‌ வந்தார்‌ 
கள்‌. அப்போது சகோதரர்களுடன்‌ தீட்சிதர்‌ தமது கிருதி 
கனை தியாகராஜர்‌ சந்கிதியிற்‌ பாடினார்‌. அன்பர்கள்‌ மிக்க 
மூழ்சகெொண்டு தீட்சதர்‌ இருதிகளைத்‌ தம்‌ ஊரில்‌ 
சிட்சை சொல்லிப்‌ பரப்பவேண்டு மென்று வேண்டினார்‌ 
கள்‌. தீட்சிதர்‌ தமது தம்பிகளை அதற்காக அவர்களுடன்‌ 
அனுப்பினார்‌, சின்னசாமி, தெலுங்கு, சமுஸ்கிருத வித்து 
வான்‌; சங்தே பாரங்கதர்‌; இனிய குரலுடையவர்‌; அவர்‌ 
ஈாகஸ்ராவளி பாடிய ஒரு காள்‌, ஒரு ஈாகமே வந்து ஆனந்‌ 
தக்‌ கூத்தாடிச்‌ சென்றதாம்‌! பாலுசாமி பாட்டு, ஸ்வரகத்‌, 
வீணை, வயலின்‌, சிதார்‌, மிருதங்கம்‌ அனைத்திலும்‌ வல்ல 


மதுரை யாத்திரை 113] 


மகாவித்துவான்‌. மணலி சின்னையா முதலியார்‌ உதவியால்‌, 
அவர்‌ ஒரு ஐரோப்பிய வித்துவானிடம்‌ வயலின்‌ கற்று, 
ஐரோப்பிய சங்தேத்திலும்‌ புலமை பெற்றார்‌. இரண்டு 
சகோதரர்களும்‌ பல செல்வர்களிடமும்‌ சமஸ்தானாதிபதி 
களிடமும்‌ பாடிப்‌ பரிசு பெற்றனர்‌. தீட்சிதர்‌ கருதிகளை 
இவர்கள்‌ ஆவேசமாகப்‌ பாடிப்‌ பிரசாரம்‌ செய்தனர்‌. மது 
ரையிலும்‌ இருவரும்‌ நல்லபெயர்‌ வாங்கினார்கள்‌. 


தம்பிமார்களை மதுரைக்குச்‌ சென்று பார்த்துவர 
அண்ணன்‌ விரும்பிப்‌ புறப்பட்டார்‌; வழியில்‌ திருவையா-ற்‌ 
றில்‌ தர்மஸம்வர்த்தனி அம்பிகையைப்‌ பாடினார்‌. அப்‌ 
போது அவர்‌ தியாகராஜரையும்‌ தரிரித்திருக்கக்‌ கூடும்‌; 
திருச்‌ மலைக்கோயிலில்‌ மாதுர்பூதேசர்‌, குந்தலாம்பாள்‌ 
முதலிய தெய்வங்களைப்‌ பாடினார்‌. திருவானைக்கா, ஸ்ரீரங்‌ 
கம்‌, அகண்டகாவேரி முதலிய ஸ்தலங்களெல்லாம்‌ பார்த்‌ 
துக்கொண்டு, பழனியாண்டவரையும்‌ தரிசித்து, ட்.சிதர்‌ 
மதுரைக்கு வந்தார்‌. 


மதுரையில்‌ இதற்கு முன்பே தம்பி சின்னசாமி 
திடீரென்று காய்ச்சலால்‌ இறந்து போனார்‌. அந்தத்‌ 
துக்கம்‌ தாளாமல்‌ பா லுசாமி சேது யாத்திரை சென்றார்‌; 
அண்ணன்‌, சின்னசாமிக்காகப்‌ பெருந்‌ துயரப்பட்டுப்‌ 
பிறது ஒருவாறு மனக்தெளிந்தார்‌. திட்சிதர்‌ மீனாகூதி 
யம்மன்மேல்‌ பூர்வகல்யாணியில்‌'' ஸ்ரீமீனாக்ஷி ”', வராளியில்‌ 
“மாமவ மீனாக்ஷி '' என்ற 8ர்த்தனங்களைப்‌ பாடினார்‌. 
பாலுசாமியைத்‌ தேடிக்கொண்டு தாமும்‌ பிறகு சேது 
யாத்திரை சென்றார்‌; வழியில்‌ தர்ப்பசயனம்‌, தேவி 
பட்டணம்‌ முதலிய க்ஷேத்‌நிரங்களில்‌ இராமர்‌ விஷயமாக, 
“ஸ்ரீராமம்‌ '", “கோதண்டராமம்‌ '', *மாமவ ரகுவீரா '' 
முதலிய பல சர்த்தனங்களைச்‌ செய்தார்‌. இராமேஸ்வரத்‌ 


24 முத்துசாமி தீட்சிதர்‌ 


தில்‌ பாலுசாமி இல்லை. தீட்சிதர்‌, இராமநாத சுவாமிக்‌ 
குப்‌ பாமாலை குட்டிப்‌ பணிந்து மதுரைக்குத்‌ திரும்பினார்‌. 


13. எட்டையபுரம்‌ 


தீட்சிதர்‌, தம்பி பாலுசாமியின்‌ விபரமே தெரியாமல்‌ 

இகைத்தார்‌; பிறகு, கடவுள்‌ செயல்‌ நடக்கட்டும்‌ 
என்று அழகர்மலையில்‌ 8தாஞ்சலி செய்து சாத்தூருக்கு 
வந்து, வேங்கடேசப்‌ பெருமாளைப்‌ பாடினார்‌. அதைக்‌ 
கேட்ட ஒரு வைணவர்‌, “*தீட்சிதரே, வாரும்‌ எட்டைய 
புரத்திற்கு; அங்கே வித்துவான்‌ பாலுசாமி இட்சிதருக்‌ 
குக்‌ கலியாணம்‌; ஈல்ல தட்சிணை, சாப்பாடு, சன்மானம்‌ 
எல்லாம்‌ இடைக்கும்‌”என்றழைத்தார்‌. “ஆ!பாலுசாமியா, 
மது தம்பிதானோ??' என்று மகிழ்ந்து, சுருட்டி. ராகத்தில்‌ 
“்‌ பால சுப்பிரமணியம்‌ பஜேஹம்‌ '' என்று ஒரு கீர்த்தனம்‌ 
பாடிக்‌ கட்டை வண்டியில்‌ ஏறி, ஈண்பருடன்‌ தீட்சிதர்‌ 
புறப்பட்டார்‌. .அந்தப்‌ பக்கமெல்லாம்‌ மழையில்லாமல்‌ 
வறண்டு போயிருந்தது. தீட்சதர்‌ அமிர்‌ தவர்ஷணி 
ராகத்தில்‌, *ஆனந்தாமிர்த கர்ஷணி'' என்ற பாட்டைப்‌ 
பாட்டியதும்‌, “ஜோ?” வென்று மழை கொட்டியது/ 
““வர்ஷய வர்ஷய '' என்று பாடப்‌ பாடக்‌ கொட்டிய 
மழை, *ஸ்தம்பப ஸ்தம்பய”' என்று பாடவே, நின்றது! 
எல்லாரும்‌ மகானை வியந்து வணங்கினர்‌. எட்டையபுரம்‌ 
அரசர்‌, தக்க சிறப்புடன்‌ மகாவித்துவானை வரவேற்றார்‌. 
தம்பீ பாலுசாமி, அண்ணனை வணங்கி மரியாதை செய்‌ 
தார்‌. அவரது திருமணம்‌ வெகு சிறப்பாக நடந்தது, 
இட்சிதர்‌, எல்லாம்‌ கண்குளிரக்‌ கண்டு, தமது இசைப்‌ 
பாடல்களையும்‌ பொழிந்து, இளைய மனைவியுடன்‌ 
திருவாரூர்‌ வந்து சேர்ந்தார்‌. அரண்மனையிலும்‌ ஒரு 
கல்யாணம்‌ அதே முகூர்த்தத்தில்‌ நடந்தது. அன்று 


இறுதி நாள்‌ 113] 


பாலுசாமி கச்சேரி ஏற்பாடாயிருந்தது. பெரிய தீட்சிதர்‌ 
வந்ததை அறிந்த மகாராஜா, அவரையும்‌ வரவழைத்துச்‌ 
சபையில்‌ இருத்தி, சகோதரர்‌ கானத்தைக்‌ கேட்கும்படி. 
செய்தார்‌. அன்று கேட்ட பாலுசாமியின்‌ பாட்டானது, 
பெரிய தீட்சிதரின்‌ எதிரொலிபோல்‌ இருந்தது என்று 
பெரியோர்‌ சொல்லுவர்‌. 


14. இறுதி நாள்‌ 
தீட்‌சதருக்கு வயது 59; அவர்‌ தமது இறுதிக்காலம்‌ நெருங்‌ 

கியதாக உணர்ந்தார்‌. மனைவியரும்‌ காலஞ்சென்ற 
னர்‌. ஒரு: பெண்‌ குழந்தையையும்‌ கட்டிக்‌ கொடுத்‌ 
தாயிற்று. மீனாக்ஷியம்மனையே அவர்‌ பக்தி செய்துகொண் 
டிருந்தார்‌. இச்சமயம்‌ எட்டையபுரம்‌ இளவரசர்‌ 
கல்யாண அழைப்பு வந்தது. மகான்‌, தம்பியையும்‌ 
அப்படியே பார்க்கலாமென்று புறப்பட்டு, மதுரை மீனாக்ஷி 
யைத்‌ துதித்து வணங்கி எட்டையபுரம்‌ சென்றார்‌; மூன்று 
மாதம்‌ அங்கே செளக்கியமா யிருந்தார்‌. ஒருநாள்‌ 
பட்டத்தானை மதம்‌ பிடித்து அமளி செய்தது. அரசர்‌ 
அதை அடக்கமுடியாமல்‌ திகைத்துத்‌ தீட்சிதரிடம்‌ முறை 
யிடவே, இவர்‌ “£ உன்‌ ஜனங்களுக்கோ, இராஜ்யத்திற்கோ 
எக்‌ கெடுதலும்‌ வராது ” என்று நஈநல்வாக்‌ களித்து 
விபூதி தந்தார்‌. மதயானைமேல்‌ விபூதியை ஊதவே, அது 
சாதுவாக மயானத்திற்குப்‌ போய்ப்‌ படுத்துக்கொண் 
டிருந்தது! 

1885-ஆம்‌ ஆண்டு; தீபாவளிப்‌ பண்டிகை; எல்லாரும்‌ 
மங்களஸ்நானம்‌ செய்து, தீட்சதர்‌ மீனாம்பிகை பேரில்‌ 
அருளிய கிருதிகளைப்‌ பாடி வீணை மீட்டினர்‌. பாலுசாமி 
உருக்கமாகப்‌ பாடினார்‌. . “மீனலோசனி பாசமோசனி '? 
என்ற அடியைக்‌ கேட்டுக்‌ கேட்டுத்‌ திட்டிதர்‌ கண்ணீர்‌ 
வடித்தார்‌; இரு கைகளையும்‌ தலைமேல்‌ குவித்து, “சிவே 


26 முத்துசாமி தீட்சிதர்‌ 


பாஹி, சிவே பாஹி...... சிவே பா......ஹி/ ஓம்‌ சிவே!” 
என்றார்‌. உடனே ஒளிவடிவாக அவர்‌ ஆவி பிரிந்தது! 
அரசரும்‌ குடிகளும்‌ மகான்‌ உடல்‌ பிரிந்ததை வருந்தி, 
உடலுக்கு அலங்காரஞ்‌ செய்து, மகானின்‌ அருள்‌ வாக்கு 
கனைப்‌ பாடிக்கொண்டே செய்யவேண்டியதைச்‌ செய்து 
முடித்தனர்‌. 


இட்சிதர்‌ தினம்‌, தீபாவளியன்று வருகிறது. அவர்‌ 
காலஞ்சென்று, இன்றைக்கு 110 ஆண்டுகள்‌ ஆயின. அவர்‌ 
பெண்வயிற்றுப்‌ பேரன்மார்‌ இருவர்‌ உளர்‌: ஒருவர்‌ 
சயில்வே குமாஸ்தாவான இராமச்சந்திரையர்‌; மற்றொரு 
வர்‌, சென்னையில்‌ சர்க்கார்‌ காரியாலயத்தில்‌ தக்க உத்தி 
யோகத்திலிருக்கும்‌ வேங்கடராமையர்‌. பாலுசாமி பெண்‌ 
அன்னபூர்ணம்மாளின்‌ பிள்ளையே, சுப்புராம தீட்சிதர்‌. 
இவரே சங்தே சம்பிரதாயப்‌ பிரகாசினியில்‌ பல தீட்சிதர்‌ 
இருதிகளை வெளியிட்டு உதவினார்‌. இவர்‌ தமது முன்னோர்‌ 
சேர்த்துவைத்த இசைச்‌ செல்வத்தை யெல்லாம்‌ அந்த 
நாலில்‌ கொட்டியளித்து, உலதிற்குப்‌ பேருதவி செய்தார்‌. 
இவர்‌ குமாரரான முத்துசாமி தீட்ிதரே, இப்போது 
ஆந்திர தேசத்தில்‌ தீட்சிதர்‌ பாடல்களைப்‌ பரப்பிவரு 
இருர்‌. திட்சிதர்‌ பாடல்களை நல்ல பதிப்பாக ஸ்வரத்துட 
னும்‌ அர்த்தத்தடனும்‌ வெளியிட வேண்டும்‌. தீபாவளி 
யைச்‌ சங்த ஒளியான தீட்சிதர்‌ திருநாளாக அனை 
வரும்‌ கொண்டாட வேண்டும்‌! 


15. உபதேச சாரம்‌ 


பாநீமுத்துசாமி தட்சிதர்‌ அவர்கள்‌ பாடிய 8ர்த்தனங்களி 

லிருந்து சில இனிய கருத்துக்களைத்‌ தொகுத்து இத 
னடியில்‌ தருகிறேன்‌. இவற்றைத்‌ தீட்சிதர்‌ உபதேச சார 
மாகக்‌ கொள்க? 


உபதேச சாரம்‌ 27 


1. காசியில்‌ வீற்றிருக்கும்‌ ஏ வாதாபி கணபதியே! 
பற்றில்லாத யோகிகளால்‌ ததிக்கப்பட்டவனும்‌, உல 
கப்‌ படைப்புகளுக்குக்‌ காரணமானவனும்‌, துன்பங்‌ 
களை நீக்குபவனுமான உன்னைப்‌ பஜிக்கிறேன்‌. உன்‌ 
அருள்‌ வேட்கையும்‌, உன்னைத்‌ துதிக்கும்‌ இன்பமும்‌ 
வேண்டும்‌; என்‌ உள்ளத்தில்‌ வேறு வேட்கைகள்‌ அற்‌ 
ஹறிடவேண்டும்‌. ஏ பிரணவ ஸ்வரூபீயே/ உன்‌ திருவடி 
கட்கு வணக்கம்‌/ (வாதாபி, கணபதிம்‌ பஜேஹம்‌). 


2. மனமே! நீ சாஸ்வதமான பேரின்பத்தைத்‌ 
தேடிக்கொள்‌. அதற்கு வழி? யோகிகளின்‌ இருதயத்‌ 
தாமரையில்‌ வண்டுபோல்‌ வசிக்கும்‌ பரமாத்மாவான 
சிவஷண்முகனை, சரவணபவனை, சுத்த ஜோதியை, நீ 
தவறாதுபோற்றித்‌ துதித்து வருவாயாக /மனமே, நீ சித்த 
சலனமின்றி சிவஷண்முகனின்‌ பாதமே பற்றிச்‌ சந்திக்‌ 
கச்‌ சிந்திக்க, உன்‌ பந்தவினை யொழியும்‌! (“ மானஸ 
குருகுஹ ரூபம்‌ ””). 

9. காஞ்சீபுரத்தில்‌ எழுந்தருளி யிருக்கும்‌ ஏ 
காமாட்சி அம்பிகையே! இன்னல்களைத்‌ தீர்ப்பவளே/ 
அழுக்கற்றவளே! நின்‌ மிருதுவான சரணங்கள்‌, மணி 
களால்‌ அலங்கரிக்கப்‌ பட்டவை; அத்திருவடிகளைப்‌ 
பஜிக்கிறேன்‌/ என்‌ துயர்‌ களைவாயாக, தாயே! என்னை 
இப்‌ பிறவிப்‌ பிணியினின்றும்‌ காப்பது நின்கடன்‌/ 
(*கஞ்சதகளாயதாக்ி--காமா ௯9 ''). 

4. மீனாக்ூநியே! மதுரையில்‌ கோயில்‌ கொண்ட 
வளே! சந்தோஷமான மனதும்‌, ஈல்ல தயையும்‌ மிக்‌ 
குடையவளே! எனக்கு நித்தியானந்தத்தைக்‌ கொடு; 
என்‌ மரண பயத்தை ஓழி. தாயே! உன்னை ஈம்பின 
பேருக்குத்‌ அன்பமேது? (* மீனாக்ஷி--மே--முதந்‌ 
தேஹி”), 

5. ஏ சிற்சபேசா, சிதம்பரராதா, ஆனந்த ஈடன 
சிகாமணியே, தில்லை மூவாயிரவருக்கு முதல்வா! 


ஆ 


28 


முத்துசாமி தீட்சிதர்‌ 


நீயே சகல புவனத்திற்கும்‌ ஆதிகர்த்தா; புத்தியும்‌ 
முத்தியும்‌ தருபவன்‌. என்‌ இருவினைக்‌ கட்டுகள்‌ இற்றுச்‌ 
சுயேச்சை பெற, கான்‌ அனவரதமும்‌ உன்னை நினைந்து 
நினைந்து கசிந்துருக வழிபடுகிறேன்‌; அற்பக்‌ கவலைகள்‌ 
என்னை விழுங்காது காப்பாற்று! ஏ எல்லையற்ற 
சுவையே! என்றும்‌ என்னை நீ வாழ வைப்பாயாக! 
( “ஆனந்த கடனப்ரகாசம்‌ ””). 


6. ஏ மகாலக்ஷ்மீ, கருணாகரீ, வையமெல்லாம்‌ ஆத 
ரிப்பவளே! நின்‌ இன்பமே வேண்டுகின்றேன்‌! நின்‌ 
அன்பு என்மீதிருக்குமாயின்‌, கான்‌ அமரன்போல்‌ வாழ்‌ 
வேன்‌! தாயே, போதும்‌ இவ்வறுமைத்‌ துயர்‌! எப்‌ 
போதும்‌ புன்‌ சிறுமையால்‌ வேதனைப்படும்‌ என்‌ மனதை, 
நின்‌ திருவடியில்‌ 'ஊன்றிச்‌ சரண்புகுவேன்‌; என்னைக்‌ 
காப்பாற்று! (* மகாலக்்மீ--கருணா--ரஸலஹரி”” ), 

7. ஸ்ரீ பால கோபாலா! நீலமேக சியாமளா! 
ஆணவ மாகிய கம்ஸனை ஹதம்‌ செய்தவனே! ததை 
யுரைத்த 8ர்த்தியனே! என்றும்‌ நின்‌ இளன்னருனைப்‌ 
பாடும்‌ கற்றொழிலை, எனக்குத்‌ தந்தருள்‌! நிரஞ்சனா! நீ 
என்‌ நெஞ்சத்தில்‌ குடிகொண்ட நாள்முதலாய்‌. என்‌ 
எண்ணம்‌, விசாரம்‌ எதையும்‌ உன்‌ பொறு பாக்‌ 
னேன்‌. செல்வம்‌, ர்‌, சிறப்பு, நற்‌8ர்த்தி, சல்வி, அறிவு, 
கவிதை, சிவயோகம்‌, தெளிவுசேர்‌ சிவஞானம்‌ ஓணி 
சேர்‌ ஈலமெல்லாம்‌ ஓங்க அருள்புரிந்து, என்22 ்‌ காப்‌ 
பாற்றுவாயாக/ (“ பால கோபால 7). 


அன்பு நிலயம்‌ 
இராமச்சத்திரபுரம்‌ 
திருச்சி ஜில்லா. 


The Madras Ripon Press, Ramzchandrapuram. 


